GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[ Regd . No . TNICCN / 467 / 2012-14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[ Price: Rs . 8 . 00 Paise. 


OFT 


TAMD 


கடம் 


" 


- 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


HT 


HEALE 


( 
TAOSTS 


EAE 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 1 


IUMPHS 


No . 19] 


CHENNAI , WEDNESDAY , MAY 9 , 2018 
Chithirai 26 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2049 


Part || - - Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


AGRICULTURE DEPARTMENT 


Agriculture-Notification of additional units for other Rabi Crops for Rabi 2017 - 2018 

season under Pradhan Mantri Fasal Bima Yojana and publication in the State 
Gazette -Orders -issued 


38 - 49 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 


வருவாய் நிருவாகம் - ஆட்சி எல்லை - திருவண்ணாமலை மாவட்டம் - திருவண்ணாமலை 

மற்றும் செய்யார் கோட்டங்களை சீரமைத்து ஆரணியை தலைமையிடமாகக் கொண்டு 
புதிய வருவாய் கோட்டம் உருவாக்குதல் 


49- 55 


ஆட்சி எல்லை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , முசிறி வட்டத்திலுள்ள புத்தனாம்பட்டி , 
வெள்ளக்கல்பட்டி , அபினிமங்கலம் மற்றும் கோட்டாத்தூர் ஆகிய வருவாய் கிராமங்களை 
மீண்டும் துறையூர் வட்டத்துடன் இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டது பிழைதிருத்தம் 
வெளியிடப்படுகிறது . 


55 


[ 37 ] 


DTP - ||- 1 ( 19) - 1 


38 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


AGRICULTURE DEPARTMENT 

Secretariat, 9th May 2018 . 
No. II ( 1 )/ AG / 10 /2018 . 

[Agriculture -Notification of additional units for other Rabi Crops for Rabi 2017 - 2018 season under Pradhan Mantri Fasal 
Bima Yojana and publication in the State Gazette -Orders - issued .] 
The following Government order is Published : 

[G . O .(Rt).No. 116 , Agriculture (AP -2), 18th April 2018, Fóm 5, NOTLLI, (15201620ui 4600TC -2049.) 
READ : 

1. G .O .(Ms).No .135 , Agriculture (AP6 ), Department, dated: 24 -05 -2017 . 
2 . G .O .(D ).No . 176 , Agriculture (AP6 ), Department, dated:27 -06 -2017 . 
3 . Minutes of the 39th State Level Coordination Committee on Crop Insurance (SLCCCI) meeting conducted on 

13 - 10 - 2017 for notification of Rabi Crops under Pradhan Mantri Fasal Bima Yojana (PMFBY ) during 2017 -2018 . 
4 . G . O .(Rt).No. 320 , Agriculture (AP6 ) Department, dated 22- 11- 2017 . 

5. From the Director of Agriculture Letter No .G1/ 154108 / 2017 , dated 25 -1-2018 and 7 -3-2018 . 
ORDER : No . 116 , Agriculture (AP -2), 18th April 2018 , films 5, 100, TOUThou Y60 2049. 

In the Government order first read above , among others , orders have been issued according Administrative 
approval for the implementation of " Pradhan Mantri Fasal Bima Yojana " at an outlay of Rs.522 .70 crore in all the Districts of 
Tamil Nadu except Chennai during 2017 - 2018 as per the Administrative approval and operational guidelines of " Pradhan 
Mantri Fasal Bima Yojana" . 

2 . In the Government Order second read above , the Government have notified the Scale of Finance for the year 
2017 - 2018 as sum insured for the crops notified during 2017 -2018 under " Pradhan Mantri Fasal Bima Yojana". 

3. In the Government Order fourth read above , the Government have notified the Crops , Districts, Firkas , Revenue 
Villages, Insurance Units , Approved Premium Rates for Agriculture and Horticulture Crops and Scale of Finance for Agriculture 
and Horticulture Crops including Sugarcane for effective implementation of the Pradhan Mantri Fasal Bima Yojana during Rabi 
2017 -2018 season . 

4 . In this letter dated 7 - 3 -2018 , the Director of Agriculture has stated that the 39th State Level Co -ordination Committee 
on Crop Insurance ( SLCCCI) meeting was conducted on 13 - 10 -2017 under the Chairmanship of Agricultural Production 
Commissioner and Principal Secretary , Agriculture Department to notify the Agricultural and Horticultural Crops during Rabi 
2017 - 2018 under Pradhan Mantri Fasal Bima Yojana. In the minutes of the meeting, it has been informed that the Committee 
has finalized the Insurance Units and Approved Premium Rates and accepted for notification and also permitted the Director 
of Agriculture to refer the subject of notifying additional crops (Paddy, Millets , Oilseeds, Sugarcane, Horticultural crops ) and 
additional Villages to the Technical Support Unit (TSU ) at New Delhi. Accordingly, the Director of Agriculture has referred 
the list of additional crops and Villages proposed for Notification to Technical Support Unit, Government of India and the 
Insurance Companies for confirmation . The ICICI LOMBARD General Insurance Company Limited accepted for inclusion of 
all additional Villages for all crops during Rabi 2017 - 2018 . In continuation to this , "Go ahead" orders were issued by the 
Director of Agriculture to the Joint Directors of Agriculture for enrolling the farmers in the additional Villages for other Rabi 
crops during 2017 -2018 . 
5 . The Director of Agriculture has , therefore , requested the Government 

( ) to ratify his action in having issued the "Go ahead" orders to the District Joint Directors of Agriculture for 
enrolling farmers in the additional units for other Rabi crops during 2017 - 2018 ; and 

(ii) to approve the additional units for notification and publication in the Government Gazette ; 
6 . The Government, after careful examination of the proposal of the Director of Agriculture accepts the same and 
accordingly hereby ratify his action in having issued " Go ahead" orders to the District Joint Directors of Agriculture for enrolling 
farmers in the additional units for other Rabi crops during 2017 - 2018 . The Government further, notify the additional units for 
other Rabi crops during Rabi 2017 - 2018 season under Pradhan Mantri Fasal Bima Yojana as shown in the Annexure to this 
order. 

7 . The claims under the Pradhan Mantri Fasal Bima Yojana Scheme shall be settled on the basis of yield data furnished 
by the Director, Department of Economics and Statistics as per prescribed cut- off dates for the notified crops / districts / 
firkas / revenue Villages for the effective implementation of Pradhan Mantri Fasal Bima Yojana scheme for Rabi 2017 - 2018 
season and not on the basis of the Annavari Certificate / Gazette notification declaring the area as Drough / Food / Cyclone 
affected etc ., by the District Collectors . 


(By Order of the Governor) 


DTP - 11 - 1 ( 19 ) — 1a 


May. 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


39 


Details of Additional Units to be Notified and Published in 

Government Gazette Pmfby Rabi - 2017 - 2018 


Sl. No . 


Crops 


Cuddalore 


Kancheepuram 


Salem 


Sivagangai 


Tirunelveli 


Tiruppur 


Tiruvallur 


Thiruvannamalai 


Additional notifiedunits 


( 2 ) 


@ 


e 


I 


ioriÊ! 


Paddy III 
Maize 
Black Gram 
Green Gram 
Groundnut 
Cholam 
Cowpea 
Sugarcane 
Rice Fallow green 
gram 
Cotton 
Total 


NIIwvow 


♡voūŌ==À 


JN 


: 


1340 


ÑN 


Additional Units for Notifcation 


Cuddalore District 

Season : RABI 2017 
Crop : Rice Fallow Green Gram 


Block 


Firka 


Insured unit to be 
notificed additionally 

(4 ) 


Revenue Villages 
in the Cluster 

(5 ) 


(2) 


( 3 ) 


Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 
Melbhuvanagiri Sethiathope 

Total Rice Fallow Green Gram 


Ambalpuram 
Erumbur 
Kathazhai 
Nellikollai 
Pinnalur 
Thurinjikollai 
Valayamadevi kil 
Valayamadevi mel 
Anaivari 
B . Adanur 
Chinnanerkunam 
Miralur 
Periyanerkunam 
Sethiathope 
Vadurayanthettu 
Veeramudayanatham 
Agaraalambadi 


Ambalpuram 
Erumbur 
Kathazhai 
Nellikollai 
Pinnalur 
Thurinjikollai 
Valayamadevi kil 
Valayamadevi mel 
Anaivari 
B . Adanur 
Chinnanerkunam 
Miralur 
Periyanerkunam 
Sethiathope 
Vathurayanthettu 
Veeramudayanatham 
Agaraalambadi 


40 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec . 1 


Sl. No. 


Firka 


Block 
(2) 


Insured unit to be 
notified additionally 

(4 ) 
Crop : Blackgram 


Revenue Villages in 
the Cluster 

(5 ) 


( 1 ) 


Nallur 
Nallur 
Nallur 


Nallur 


Nallur 


Nallur 


Nallur 
Nallur 


Nallur 


Nallur 


Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 


Nallur 


Nallur 


Nallur 


Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Veppur 
Pennadam 
Pennadam 
Pennadam 
Pennadam 
Pennadam 
Pennadam 
Pennadam 
Kammapuram West 


Elangiyanoor 
Valasai 
Pinjanoor 
Nallur 
Nagar 
Vannathur 
Memmathur 
A . Chittur 
Saathiam 
Sepakkam 
lvadukudy 
Sethuvarayankuppam 
A .Marur 
Maligaimedu 
Pa . Kothanur 
Keezhakurichi 
Melakurichi 
Perunesalur 
Kattumaiyilur 
Adiyoor 
Vepur 
A .Kolapakkam 
Thiruppaiyar 
N .Naraiyur 
Sirunesalur 
T.Pudaiyur 
Varambanur 
Poolambadi 
Niramani 
Kaliyamedu 
Mannambadi 
Co.Kothanur 
Kovilur 
Sirumangalam 
Maduravalli 
A .Agaram 
Sevur 
Marudathur 
Pelandurai 
KO .Mavidanthal 


Elangiyanoor 
Valasai 
Pinjanoor 
Nallur 
Nagar 
Vannathur 
Memmathur 
A .Chittur 
Saathiam 
Sepakkam 
Ivadukudy 
Sethuvarayankuppam 
A .Marur 
Maligaimedu 
Pa .Kothanur 
Keezhakurichi 
Melakurichi 
Perunesalur 
Kattumaiyilur 
Adiyoor 
Vepur 
A .Kolapakkam 
Thiruppaiyar 
N .Naraiyur 
Sirunesalur 
T.Pudaiyur 
Varambanur 
Poolambadi 
Niramani 
Kaliyamedu 
Mannambadi 
Co.Kothanur 
Kovilur 
Sirumangalam 
Maduravalli 
A .Agaram 
Sevur 
Marudathur 
Pelandurai 
KO .Mavidanthal 


Nallur 
Nallur 
Nallur 


Nallur 


Nallur 


Nallur 
Nallur 


Nallur 


Nallur 


Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 
Nallur 

Nallur 
Kammapuram 


May. 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Sl. No. 


Block 


Firka 


Revenue Villages in 

the Cluster 


( 2 ) 


( 3 ) 


Insured unit to be 
notified additionally 

(4 ) 
KO . Ponneri 
Karkudal 


(5 ) 


41 


Kammapuram 
Kammapuram 
Total Black Gram 


Kammapuram West 
Kammapuram West 


KO .Ponneri 
Karkudal 


Crop : Paddy III 


Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 


Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 


Agaram East 
Agaram West 
Poovanikuppam South 


Agaram East 
Agaram West 
Poovanikuppam South 


Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Total Paddy III 


Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 
Kullanchavadi 
Kurinjipadi 
Kurinjipadi 


Poovanikuppam North 
Adhinaryanapuram East 
Thanoor 
Theerthanagiri 
Kundiyamallur North 
Kundiyamallur South 
Karuveppampadi 
Sirupalaiyur North 
Sirupalaiyur South 
Maruvai 
Kalkunam 


Poovanikuppam North 
Adhinaryanapuram East 
Thanoor 
Theerthanagiri 
Kundiyamallur North 
Kundiyamallur South 
Karuveppampadi 
Sripalaiyur North 
Sirupalaiyur South 
Maruvai 
Kalkunam 


Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Kurinjipadi 
Total Ground nut 


Crop : Groundnut 
Kullanchavadi 

Koranapattu 
Kullanchavadi 

Peikanatham 
Kullanchavadi 

Krishnankuppam 
Kullanchavadi 

Edenkondanpattu 
Kullanchavadi 

Adhinarayanapuram East 


Koranapattu 
Peikanatham 
Krishnankuppam 
Edenkondanpattu 
Adhinarayanapuram West 


Cuddalore 
Cuddalore 


Manjakuppam 
Manjakuppam 


Crop : Sugarcane 

Maruthadu 
Cuddalore OT 
(NMPL ) 


Maruthadu 
Cuddalore OT 
(NMPL ) 


Total Sugarcane 


Kancheepuram District 


Crop : Sugarcane 
Season : Rabi 2017 - 2018 

Block 


Firka 


Notified Unit 


No. 


( 1) 


(3 ) 


( 2 ) 
Lathur 
(Pavinjur) 


Cheyyur 


Ammanur 


Revenue Village in the 

Cluster 

( 5 ) 
Ammanur 
Senkattur 
S .Marutheri 
Thiruvathur 
Perumbakkam 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 1 


Block 


Firka 


Notified Unit 


(2) 


( 3 ) 


( 4 ) 


Revenue Village in the 

Cluster 

(5 ) 
Cheyyur B 
Eriniyasithi 
Nemantham 
Puthupattu 
Kadugupattu 


Lathur 


Thondamanallur 


Lathur 
(Pavinjur) 


Thondamanallur 
Pekkaranai 
Nelvoi 
Manikuppam 
Uluthamangalam 
Seevadi 
Nergunapattu 
Parameswaramangalam 
Punnamai 
Pavinjur 
Neelamangalam 
Palur 


Kodur 


Akkinampattu 


Akkinampattu 


Lathur 
( Pavinjur) 


Chittamur 


Chittamur 


Kilmaruvathur 


Kilmaruvathur 
Poraiyur 
Irumpuli 
Vilangadu 
Polambakkam 
Thandalam 
Parukkal 


Chittamur 


Kayapakkam 


Indalur 


Indalur 
Kolathur 
Thenpakkam 
Ammnampakkam 
Ayakunnam 
Sirunagar 
Sirumailur 
Venmalagaram 
Chinnakayapakkam 
Periyakayapakkam 


May 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


43 


Block 


Firka 


Notified Unit 


Revenue Village in the 

Cluster 


( 2 ) 


(5 ) 


( 3 ) 
Sunampedu 


Chittamur 


Arasur 


Arasur 
Esur 
Vanniyanallur 
Panayadivakkam 
Pothirankottai 
Illedu 
Kokkaranthangal 
Vothivilagam 
Vedal 
Kadukkalur 


Chittamur 


Kadappakkam 


Kadappakkam 


Kadappakkam 
Vembanur 


Uthiramerur 


Uthiramerur 


Kavanurpuducheri 


Kavanurpuducheri 
Kattiyampanthal 
Vedapalayam 


Uthiramerur 


Kunnavakkam 


Elapakkam 


Elapakkam 
Vendivakkam 
Thottanaval 
Paleswaram 
Kattankulam 
Sirumailur 
Sithalapakkam 


10 


Uthiramerur 


Arumbuliyur 


Arungundram 


Arungundram 
Madur 
Sathanancheri 
Pullampakkam 


11 


Uthiramerur 


Kaliyampoondi 


Pennalur 


Pennalur 
Ammayappanallur 
Serpakkam 
Vayalur 
Kaliyampoondi 
Sethupattu 
Visur 


12 


Uthiramerur 


Salavakkam 


Alapakkam 


Alapakkam 
Kurumbirai 
Seethapuram 
Thandarai 
Mampakkam 
Thandarai 
Thiruvandhavar 
Kilakkadi 
Gidangarai 
Kaithandalam 
Ozhaiyur 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 1 


Block 


Firka 


Insured unit to be 
notified additionally 


Revenue Village in the 

Cluster 


( 2 ) 


(3 ) 


(5 ) 


Uthiramerur 


Thirupulivanam 


Murukkeri 


14 


Thirukalukundram 


Ponvilaintha Kalathur 


Manapakkam 


Murukkeri 
Andithangal 
Marudham 
Manapakkam 
Vothivakkam 
Thirumani 
Korappattu 
Vallipuram 
Ponthirkudam 


Thirukalukundram 


Mamallapuram 


Kuzhipanthandalam 


Kuzhipanthandalam 
Nathamkariyatheri 
Veerapuram 


Thirukalukundram 


Nerumbur 


Veerapuram 


Total Sugarcane 


ADDITIONAL UNITS FOR NOTIFICATION 

Salem District 

Crop : Maize 
Season : Rabi 2017 - 18 
Firka 

Notified Unit 


Block 


No. 


Revenue Village in the 

Cluster 


(1) 


(3 ) 


(5 ) 


(2 ) 
Ayothiyapattinam 


1 


Minnampalli 


Ayothiyapattinam 
Ayothiyapattinam 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 


(4 ) 
Karipatty 

Vellalagundam 
Total Maize 
Crop : Blackgram 

Season : Rabi 2017 -18 
Karipatty 

Vellalagundam 
Karipatty 

Vellalagundam 
Nangavalli 

Avadathoor 
Nangavalli 

Avadathoor 
Nangavalli 

Avadathoor 
Nangavalli 

Vanavasi 
Nangavalli 

Vanavasi 
Nangavalli 

Nangavalli 
Nangavalli 

Nangavalli 
Nangavalli 

Periyasoragai 
Nangavalli 

Periyasoragai 
Nangavalli 

Periyasoragai 
Mettur 11 

Konur 
Mettur 11 

Konur 
Mettur 11 

Konur 
Total Black Gram 


Minnampalli 
Mettupatty 
Avadathoor 
Thoramangalam 
Karikkapatty 
Vanavasi 
Soorapalli 
Nangavalli 
Veerakkal 
Dhasagapatty 
Chinnasoragai 
Mallikuttapatti 
Konur East 
Konur West 
PNpatty 


May 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


45 


Crop : Greengram 
Season : Rabi 2017 - 18 
Firka 

Notified Unit 


Block 


( 2 ) 


( 3) 


Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 


Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Tharamangalam 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Nangavalli 
Mettur 11 
Mettur 11 
Mettur 11 


(4 ) 
Manathal 
Arurupatti 
Arurupatti 
Arurupatti 
Manathal 
Manathal 
Panikkanur 
Arurupatti 
Arurupatti 
Avadathoor 
Avadathoor 
Avadathoor 
Vanavasi 
Vanavasi 
Nangavalli 
Nangavalli 
Periyasoragai 
Periyasoragai 
Periyasoragai 
Konur 
Konur 
Konur 
Total Green Gram 


Revenue Village in the 

Cluster 

(5 ) 
Amarakunthi 
Arurpatti 
Edaiyappatti 
Elavampatti 
Manathal 
Mallikuttai 
Panikkanur 
Ramireddippatti 
Selavadai 
Avadathoor 
Thoramangalam 
Karikkapatty 
Vanavasi 
Soorapalli 
Nangavalli 
Veerakkal 
Dhasagapatty 
Chinnasoragai 
Mallikuttapatti 
Konur East 
Konur West 
PNpatty 


Ayothiyapattinam 


Kullampatty 


Ayothiyapattinam 
Nangavalli 


Crop : Groundnut 

Season : Rabi 2017 - 18 
Karipatty 

Agrahara Natar 

Mangalam 
Karipatty 

S . N . Mangalam 
Nangavalli 

AgraharaNatar 

Mangalam 
Nangavalli 

Soorapalli 
Tharamangalam 

Tharamangalam 
Total Ground Nut 


S . N .Mangalam 
Nangavalli 


Nangavalli 
Tharamangalam 


Veerakkal 
Tharamangalam 


1 
2 


Nangavalli 
Nangavalli 


Crop : Cotton 

Season : Rabi 2017 -18 
Nangavalli 

Avadathoor 
Nangavalli 

Soorapalli 
Total Cotton 


Karikkapatty 
Nangavalli 


vs 


man was comment avortementen 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec . 1 


S . No. 


Block 


( 2 ) 


Gangavalli 
Thalaivasal 
Thalaivasal 
Pethanaickanpalayam 
Kolathur 
Kadaiyampatti 
Sankagiri 


Crop : Cholam 

Season : Rabi 2017 - 18 
Notified Firka 

( 3 ) 
Patchamalai 
Katukottai 
Veeraganur 
Kalrayanmalai 
Palamalai 
Semmandappatti 
Sankagiri West 
Total Cholam 


Veerapandi 
Veerapandi 
Veerapandi 
Veerapandi 
Veerapandi 
Veerapandi 
Veerapandi 


Crop : Cowpea 

Season : Rabi 2017- 18 
Suramangalam 
Thirumalaigiri 
Vembadithalam 
Veerapandi 
Thirumalaigiri 
Vembadithalam 
Veerapandi 

Total Cowpea 


ADDITIONAL UNITS FOR NOTIFICATION 

Sivagangai District 

Crop : Blackgram 
Season : Rabi 2017 -18 
Firka 

Insured Unit to be notified 

additionally 


Block 


No. 


Revenue Village in the 

Cluster 


S .Pudur 
S .Pudur 


Varapur 
Varapur 


Neduvayal 
Valasaipatti 


Singampunari 


Singampunari 


South 
Singampunari 


Neduvayal 
Valasaipatti, Karisalpatti, 
Piranpatti 
South Singampunari, 
A .kallapur, Piranmalai, 
Melapatti, Sirumaruthur 
North , llayathagudi South 
llayathagudi, S . Vellankudi, 
Thirupalakudi, Sevoor 


Thirupathur 


llayathagudi 


North Ilayathagudi 


Total Black Gram 


ADDITIONAL UNITS FOR NOTIFICATION 

District : Tirupur 

Crop : Blackgram 
Season : Rabi 2017 -18 

Notified Unit 


Block 


Firka 


No. 
( 1) 


(2 ) 


( 3) 


Revenue Village in the 

Cluster 

(5 ) 
Andigoundanur 
Elayamuthur 


Udumalpettai 
Udumalpettai 


(4 ) 
Andigoundanur 
Elayamuthur 


Kurichikottai 
Kurichikottai 


May 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


47 


Block 


Firka 


Notified Unit 


No. 


(1) 


( 2) 


(3 ) 


(4) 


Udumalpettai 
Udumalpettai 
Udumalpettai 
Udumalpettai 


Kurichikottai 
Kurichikottai 
Valavadi 
Valavadi 


Kallapuram 
Manupatti 
Chinnavalavadi 
Periyavalavadi 


6 


Revenue Village in the 

Cluster 

(5 ) 
Kallapuram 
Manupatti 
Chinnavalavadi 
Periyavalavadi, Devanurpudur, Erisinampatti , 
jilobanaickampalayam , Kodingiam , 
Periapap -panuthu , Pungamuthur, Ravanapuram , 
Reddipalayam Sarkarpudur, Sellappampalayam , 
Chinnapap panuthu , Thinnapatti, Valayapalayam 
Pallapalayam , Venkitapuram , Thali, Lingamavoor, 
Jallipatti, Chinnakumarapalayam 
Thumbalapatti, Kuralkuttai, Guruvappanaickanur, 
Bogigoundenarasanpatti 
Chinnaveerampatti 
Kannamanaickanur 
Venasapatti , Anthiyur, Bodipatti , Periakottai, 
Poolankinar, R . Velur, Ragalbavi 


7 


Udumalpettai 


Kurichikottai 


Pallapalayam 


8 


Udumalpettai 


Kurichikottai 


Thumbalapatti 


9 
10 
11 


Udumalpettai 
Udumalpettai 
Udumalpettai 


Udumalpettai 
Udumalpettai 
Udumalpettai 


Chinnaveerampatti 
Kannamanaickanur 
Venasapatti 


Total Black Gram 

Crop : Cholam 
Season : Rabi 2017 - 18 


Block 


Notified 


Firka 


( 2) 


(3 ) 


1 
2 


Uthukuli 
Uthukuli 


Kunnathur 
Uthukuli 


Total Cholam 


ADDIJIONAL UNITS FOR NOTIFICATION 

Tiruvallur District 

Crop : Paddy III 
Season : Rabi 2017 - 18 

Notified Unit 


Block 


Firka 


( 2 ) 


( 3) 
Thiruvallur 
Thiruvallur 
Tirur 
Tirur 
Tirur 
Tirur 


Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 
Thiruvallur 


Revenue Village in the 

Cluster 

(5 ) 
Ikkadu A 
Thiruvallur A 
Pakkam - B 
Aranvayal B 
Tirur B 
Ayallur 
Ayallur 
Ayallur 
Puliyur 
Puliyur 
Pakkam A 
Arumbakkam 
Arumbakkam 
Perathur 


(4 ) 
Ikkadu A 
Thiruvallur A 
Pakkam - B 
Aranvayal B 
Tirur A 
Ayallur 
Thottikalai 
Sirukallathur 
Puliyur 
Punnapattu 
Pakkam B 
Arumbakkam 
Thirukanacherri 
Perathur 


Tirur 
Tirur 


Tirur 


Tirur 
Tirur 
Velliyur 
Velliyur 
Velliyur 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


* 


TA 


MADU Covermonet CARTE 


[Part II — Sec . 1 


Parties 


Block 


Firka 


Notified Unit 


Revenue Village in the 

Cluster 


(4) 


(5 ) 


(2 ) 
Puzhal 
Puzhal 
Ellapuram 
Ellapuram 
Ellapuram 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 


( 3) 
Puzhal 
Kadappakkam 
Uthukottai 
Uthukottai 
Uthukottai 
Pandur 
Pandur 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Pennalurpet 
Pennalurpet 
Pennalurpet 
Velagapuram 
Velagapuram 
Velagapuram 


Kosappur 
Palavoyal 
Thandalam 
Palavakkam 
Ellapuram 
Siruvanur 
Vedankinallur 
Greenvelnatham 
Thomur 
Krishnapuram 
Neyveli 
Chennakesavapuram 
Othappai 
Ariyapakkam 
Ponthavakkam 
Meiyur 
Vembedu 
Total Paddy III 
Notified Unit 


Kosappur 
Palavoyal 
Thandalam 
Palavakkam 
Ellapuram 
Siruvanur 
Vedankinallur 
Greenvelnatham 
Thomur 
Poondi 
Neyveli 
Pennalurpet 
Othappai 
Nayapakkam 
Ponthavakkam 
Meiyur 
Vembedu 


Block 


Firka 


Revenue Village in the 

Cluster 


(2) 


(3) 


(5 ) 


TIIMIIIIII.;||||||||||||. 


Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 


Pennalurpettai 
Pennalurpettai 
Pennalurpettai 
Velagapuram 
Velagapuram 
Velagapuram 


Nelvoy 
Nambakkam 
Othappai 
Vadathillai 
Ponthavakkam 
Athilivakkam 


Thiruvallur 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 
Poondi 


Velliyur 
Pennalurpettai 
Pennalurpettai 
Poondi 
Velagapuram 
Velagapuram 
Velagapuram 


( 4 ) 
Crop : Blackgram 
Season : Rabi 2017- 18 
Nelvoy 
Nayapakkam 
Korakkathandalam 
Vadathillai 
Ponthavakkam 
Athilivakkam 
Total Black Gram 

Crop : Greengram 
Season : Rabi 2017 - 18 
Arumbakkam 
Gonipalayarn 
Korakkathandalam 
Chenranpalayam 
Vadathillai 
Mambakkam 
Katchur 
Total Green Gram 

Crop : Groundnut 
Season : Rabi 2017- 18 
Arumbakkam 
Nayapakkam 
Velapuram 
Total Ground Nut 


Arumbakkam 
Gonipalayam 
Othappai 
Chenranpalayam 
Vadathillai 
Mambakkam 
Ponthavakkam 


Thiruvallur 
Poondi 
Poondi 


Velliyur 
Pennalurpettai 
Velapuram 


Arumbakkam 
Nambakkam 
Velapuram 


May . 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


49 


Block 


Firka 


Notified Unit 


Revenue Village in the 

Cluster 


( 2 ) 


(3 ) 


(4 ) 


( 5 ) 


Poondi 
Poondi 


Pandur 
Velapuram 


Crop : Sugarcane 
Season : Rabi 2017- 18 
Karanizampattu 
Ponthavakkam 
Total Sugarcane 


Karanizampattu 
Ponthavakkam 


GAGANDEEP SINGH BEDI, 
Agricultural Production Commissioner and 

Principal Secretary to Government. 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 

தலைமைச் செயலகம் , 2018 மே 9 . 
No. II(1)/ REV /11/ 2018 . 

[வருவாய் நிருவாகம் - ஆட்சி எல்லை - திருவண்ணாமலை மாவட்டம் - திருவண்ணாமலை மற்றும் செய்யார் கோட்டங்களை 
சீரமைத்து ஆரணியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வருவாய் கோட்டம் உருவாக்குதல் - ஆணை - வெளியிடப்படுகிறது .] 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை (நிலை) எண் . 128 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, வருவாய் நிருவாக அலகு , வ . நி . 1(1), 

6 ஏப்ரல் 2018, பங்குனி 23, ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 


படிக்கவும் : 


1 . அரசாணை (நிலை) எண் . 279, வருவாய்த்துறை, நாள் 9 - 6 - 2003 . 

திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித் தலைவரின் கடித எண் . எம் .2/ 4635 /2017 , நாள் 26 - 2- 2017 . 
முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் அவர்களின் கடித எண் . பணி 6( 3)/1757 / 2017 , 

நாள் 24 - 8 - 2017 . 
4 . | திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித் தலைவரின் கடித எண் . எம் .2/ 44019/2010 , நாள் 27 - 10 - 2017 . 


* * * * * * * * 


ஆணை : எண் .128 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை , வருவாய் நிருவாக அலகு , வ . நி .1(1), 6 ஏப்ரல் 2018 . 


தலைவர் டாக்டர் வாகு, ஆர்.நான் முதன்வைத்தார். அவர்கள், 2 வா2017 அன்று, தமிழ்நாடு அரசு சார்பி 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 29 - 07 - 2017 அன்று தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற பாரத ரத்னா புரட்சித் 
தலைவர் டாக்டர் எம் .ஜி . ஆர் . அவர்களின் நூற்றாண்டு விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தொடர்பாக கீழ்க்காணும் 
அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் : 

"திருவண்ணாமலையில் இதுவரை இரண்டு வருவாய் கோட்டங்கள் மட்டுமே உள்ளன . எனவே , நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் , 
பொதுமக்கள் வசதிக்காகவும் ஆரணி , போளூர் , கலசப்பாக்கம் மற்றும் புதியதாக அமையவுள்ள ஜமுனாமரத்தூர் ஆகிய 

4 வட்டங்களை உள்ளடக்கி , ஆரணியை தலைமையிடமாகக்கொண்டு 3வது புதிய வருவாய் கோட்டம் அமைக்கப்படும் ." 
2 . திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் , திருவண்ணாமலை மற்றும் செய்யார் கோட்டங்களிலுள்ள வட்டங்கள் , மக்கள் தொகை 
மற்றும் பரப்பளவு விவரங்களை கீழ்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என மேலே பார்வை மூன்றில் படிக்கப்பட்ட கடிதத்தில் முதன்மைச் 
செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் தெரிவித்துள்ளார்: 

திருவண்ணாமலை கோட்டம் 


தெரிவித்துள்ளார் மற்றும் செய்யா 


ஆணையர் 


வ . எண் . 


வட்டத்தின் பெயர் 


மக்கள் தொகை 


பரப்பு ( சதுர 
கிலோ மீட்டரில்) 
519 . 28 


திருவண்ணாமலை 

424988 
செங்கம் 

283917 
போளூர் 

271104 
தண்டராம்பட்டு 

179553 
கலசப்பாக்கம் 

133891 
கீழ்பென்னாத்தூர் 

156848 
மொத்தம் 

1450301 
செய்யார் கோட்டம் 


569. 33 
646 . 20 
374.43 
258 .80 
352 . 72 
2720 . 76 


50 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . எண் . வட்டத்தின் பெயர் 

மக்கள் தொகை பரப்பு ( சதுர 

கிலோ மீட்டரில் ) 
செய்யார் 

210719 

518 . 00 
வந்தவாசி 

273329 

724 . 17 
ஆரணி 

276166 

409 .22 
வெம்பாக்கம் 

127893 

325 . 00 
சேத்பட்டு 

126467 

311 .67 
மொத்தம் 

1014574 

2288 . 06 
3 . மேலும் , இவ்விரு கோட்டங்களிலும் உள்ள வட்டங்கள் , அவற்றின் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகையின் எண்ணிக்கை ஆகியவை 
அதிக அளவில் உள்ளதால் , சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கவனித்தல் , முக்கிய பிரமுகர் வருகை , நீதிமன்ற வழக்குகள் , நிலம் 
தொடர்பான புலத்தணிக்கைகள் , சார்நிலை அலுவலர்களின் பணிகளை கண்காணித்து ஆய்வு செய்தல் போன்ற நிர்வாகப் பணிகளை 
மேற்கொள்ளவும் , போளூர் மற்றும் கலசப்பாக்கம் வட்டங்களில் உள்ள மலைவாழ் மக்களின் குறைகளைக் களையும் பொருட்டும் , 
பொதுமக்களின் நலனைக் கருத்திற்கொண்டும் , ஆரணி , போளூர் , கலசப்பாக்கம் மற்றும் புதியதாக அமைய உள்ள ஜமுனாமரத்தூர் 
ஆகிய வட்டங்களை உள்ளடக்கி புதிய ஆரணி வருவாய் கோட்டத்தை உருவாக்கலாம் எனவும் , புதிய ஆரணி வருவாய் கோட்டம் 
உருவாக்கிய பின் திருவண்ணாமலை மாவட்டத்திலுள்ல வருவாய் கோட்டங்கள் , வட்டங்கள் , அவற்றின் பரப்பளவு மற்றும் மக்கள் 
தொகை ஆகிய விவரங்கள் கீழ்கண்டவாறு அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் . 

திருவண்ணாமலை கோட்டம் 


வ . எண் . 


வட்டத்தின் பெயர் 


மக்கள் தொகை 


409826 
280581 
179641 


பரப்பு ( சதுர 
கிலோ மீட்டரில் ) 

519 .28 
569. 33 
374 .43 


திருவண்ணாமலை 
செங்கம் 
தண்டராம்பட்டு 
கீழ்பென்னாத்தூர் 
மொத்தம் 

செய்யார் கோட்டம் 


169757 


352 .72 


1039805 


1815 . 76 


வ . எண் . 


வட்டத்தின் பெயர் 


மக்கள் தொகை 


பரப்பு (சதுர 
கிலோ மீட்டரில் ) 

518 . 00 
724 . 17 


செய்யார் 
வந்தவாசி 
வெம்பாக்கம் 
சேத்பட்டு 
மொத்தம் 


218188 
274079 
124188 


325 . 00 


146806 


311 .67 


763261 


1878.84 


ஆரணி கோட்டம் ( புதிய கோட்டம் ) 


வ . எண் . 


வட்டத்தின் பெயர் 


மக்கள் தொகை 


ஆரணி 
போளூர் 
கலசப்பாக்கம் 
ஜமுனாமரத்தூர் 
மொத்தம் 


275256 
251655 
140301 

47271 
714483 


பரப்பு (சதுர கிலோ 
மீட்டரில் ) 

409. 22 
646 .20 
258 . 80 


125 .87 


1440 .09 


4 . மேலும் , புதிதாக தோற்றுவிக்கப்படவுள்ள ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட 
அரசாணையில் கீழ்க்கண்ட பணியிடங்களை நிரந்தரமாக உருவாக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் : 


May . 9, 2018] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


51 


வ . எண் 


எண்ணிக்கை 


* 


பணியிடங்கள் 
வருவாய் கோட்ட அலுவலர் 
வருவாய் கோட்ட அலுவலரின் நேர்முக உதவியாளர் ( வட்டாட்சியர் 
நிலை ) 
முதுநிலை வருவாய் ஆய்வாளர் (உதவியாளர் நிலை ) 
இளநிலை வருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலை ) 
தட்டச்சர் 
பதிவுரு எழுத்தர் 
ஈப்பு ஓட்டுநர் 
அலுவலக உதவியாளர் 
காவலர் 
மொத்தம் 


ம்ம்ம் 


5 . மேலும் , புதிதாக தோற்றுவிக்கப்படவுள்ள ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தோராயமாக ஏற்படும் தொடரும் 
மற்றும் தொடராச் செலவின விவரங்களை கீழ்க்கண்டவாறு தெரிவித்துள்ளார் : 


தொடரும் செலவினம் 


வ . எண் 


விவரம் 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் ( தோராயமாக ) 
அலுவலகக் கட்டட வாடகை ( சொந்தக் கட்டடம் கட்டும் 
வரை) 


2 . | 


ரூபாய் 

24,23, 400 
பொதுப்பணித் துறையின் 
பரிந்துரையின் பேரில் 
நிர்ணயிக்கலாம் . 

1, 20 ,000 
99 , 000 

25 ,500 
26 ,67 , 900 


மின்சாரக் கட்டணம் 
எரிபொருள் ( டீசல் ) 
தொலைபேசிக் கட்டணம் 
மொத்தம் 


தொடராச் செலவினங்கள் 


வ . எண் 


விவரம் 


( ரூபாய்) 


( 2 


வாகனம் 


6 , 00 ,000 


கணினி 


60 , 000 


தளவாடங்கள் 


1,50 ,000 


பிரிண்டர் 
ஜெராக்ஸ் இயந்திரம் 
நிகரி 
தீயணைப்பான் 

குளிர்சாதனம் 
9 தொலைபேசி இணைப்புக் கட்டணம் 

மொத்தம் 


20 ,000 
50, 000 
10 , 000 
20 , 000 
25 , 000 

6 , 000 
9 , 41 , 000 


6 . மேலே பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவுகோல்களை புதியதாக தோற்றுவிக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ள ஆரணி கோட்டம் பூர்த்தி செய்கிறது எனவும் , எனவே , மேலே பத்தி மூன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள காரணங்களின் 
அடிப்படையில் திருவண்ணாமலை மற்றும் செய்யார் கோட்டங்களை சீரமைத்து ஆரணியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வருவாய் 
கோட்டம் உருவாக்கலாம் என்ற திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரின் முன்மொழிவினை ஏற்று , மேலே பத்தி 4 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள 
பணியிடங்களை அனுமதிக்கலாம் எனவும் , பத்தி 5 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள கணக்கீட்டின்படி தொடரும் மற்றும் தொடராச் செலவினங்களுக்கான 


52 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - -Sec . 1 


நிதியினை ஒப்பளிப்பு செய்யலாம் எனவும் முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் . 

7 . திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித் தலைவரின் முன்மொழிவு மீதான முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் 
அவர்களின் பரிந்துரையினை அரசு கவனமுடன் ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 


(i) ஆரணி , போளூர் , கலசபாக்கம் மற்றும் புதியதாக அமையவுள்ள ஜமுனாமரத்தூர் ஆகிய 4 வட்டங்களை உள்ளடக்கி , 
திருவண்ணாமலை மற்றும் செய்யார் கோட்டங்களை சீரமைத்து ஆரணியை தலைமையிடமாகக் கொண்டு 3 - வது புதிய வருவாய் 

கோட்டம் உருவாக்கப்படுகிறது . 
(ii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள ஆரணி கோட்டத்திற்கு கீழ்க்கண்ட 12 பணியிடங்கள் புதியதாக தோற்றுவிக்கப்படுகிறது . 


வ . எண் 


பணியிடங்கள் 


எண்ணிக்கை 


1 . வருவாய் கோட்ட அலுவலர் 


ல் 


வருவாய் கோட்ட அலுவலரின் நேர்முக உதவியாளர் 
( வட்டாட்சியர் நிலை ) 


ஸ் 


உதவியாளர் 


4 . இளநிலை உதவியாளர் 


ஊதிய விகிதம் 
குறைந்த பட்சம் ஊதியம் 
ரூ .56100 / - நிலை - 22 , 
ரூ .56100 /- ரூ .1,77 ,500/ 
குறைந்த பட்சம் ஊதியம் 
ரூ . 37 , 700 / - நிலை - 20 , 
ரூ. 37 ,700 /- ரூ.1, 19 ,500 / 
குறைந்த பட்சம் ஊதியம் 
ரூ .20 ,600 / - நிலை - 10 , 
ரூ .20 ,600/ - ரூ .65 ,500/ 
குறைந்த பட்சம் ஊதியம் 
ரூ. 19 ,500 / - நிலை - 8 , 
ரூ .19 ,500 /- ரூ. 62, 000/ 
குறைந்த பட்சம் ஊதியம் 
ரூ. 19 ,500 / - நிலை - 8 , 
ரூ. 19 ,500 / - ரூ . 62 , 000 / 
குறைந்த பட்சம் ஊதியம் 
ரூ . 15 , 900 / - நிலை - 2 , 
ரூ. 15, 900/ - ரூ.50,400 / 
TEXCO - பரிந்துரையின் 
அடிப்படையில் 
குறைந்த பட்சம் ஊதியம் 
ரூ . 15 , 700 / - நிலை - 1 , 
ரூ .15,700/ - ரூ .50,000 / 


ம் 


தட்டச்சர் 


ம் 


பதிவுரு எழுத்தர் 


7 . 


ஈப்பு ஓட்டுநர் 


ம் 


அலுவலக உதவியாளர் 


மொத்தம் 


( iii ) புதியதாக உருவாக்கிட உத்தேசிக்கப்பட்டுள்ள ஆரணி கோட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினமாக 

ரூ. 54 , 19, 788/ - ( ரூபாய் ஐம்பத்தி நான்கு இலட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி எட்டு மட்டும் ) மற்றும் தொடராச் 
செலவினமாக ரூ. 9,41, 000 / - ( ஒன்பது இலட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் மட்டும் ) கீழ்க்கண்டவாறு ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது . 


தொடரும் செலவினங்கள் 


வ . எண் 


விவரம் 


தொகை 
( ரூபாயில்) 
51,75,288 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் 
( ஆண்டொன்றுக்கு ) 
வாடகை 


மின்சாரக் கட்டணம் 
எரிபொருள் ( டீசல் ) 
தொலைபேசிக் கட்டணம் 

மொத்தம் 


பொதுப்பணித் துறை பரிந்துரையின் பேரில் 

நிர்ணயிக்கலாம் 
1 ,20 , 000 
99 , 000 

25 ,500 
54 ,19 , 788 


May . 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


53 


53 


தொடராச் செலவினங்கள் 


வ . எண் 


விவரம் 


தொகை 
( ரூபாயில்) 


வாகனம் 


6 , 00 ,000 


கணினி 


60 ,000 


1,50 ,000 


தளவாடங்கள் 
பிரிண்டர் அச்சுப்பதிப்பு இயந்திரம் 
ஜெராக்ஸ் (நகல் இயந்திரம் ) 
பேக்ஸ் (தொலை அச்சு ) 
தீயணைப்பான் 
குளிர்சாதனம் 
தொலைபேசி இணைப்பு 

மொத்தம் 


20,000 
50, 000 
10 ,000 
20 , 000 
25 ,000 

6 , 000 
9 ,41 ,000 


( iv ) திருவண்ணாமலை மற்றும் செய்யார் கோட்டங்களில் நிரந்தரப் பணியிடங்களாக அனுமதிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பாளர் 
பணியிடம் புதிதாக உருவாக்கிட உத்தேசிக்கப்பட்டுள்ள ஆரணி கோட்டத்திற்கு அனுமதிக்கப்படவில்லையாதலால் , 
அப்பணியிடங்களை மிகைப் பணியிடங்களாகக் கருதாமல் அக்கோட்டங்களிலேயே தொடர அனுமதிக்கப்படுகிறது . 
திருருவண்ணாமலை மற்றும் செய்யார் கோட்டங்களுக்கு இளநிலை உதவியாளர் பணியிடம் அனுமதிக்கப்படவில்லையாதலால் , 
தற்போது அக்கோட்டங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள தலா 5 உதவியாளர் பணியிடங்களையும் அவ்வாறே தொடர 
அனுமதிக்கப்படுகிறது . 


( y ) 


( vi ) திருவண்ணாமலை கோட்டத்தில் இரவுக்காவலர் , பணியிடத்தில் பணிபுரிபவரை அவர் பணி ஓய்வு பெறும் வரை அல்லது 

அப்பணியிடம் காலியாகும் வரை அனுமதித்து அதன் பின்னர் காலியாக வைக்க வேண்டும் . 


( vii ) செய்யார் கோட்டத்தில் இரவுக்காவலர் பணியிடம் காலியாக உள்ளதால் அப்பணியிடத்தை நிரப்பாமல் காலியாக வைக்க 

வேண்டும் . 


( viii)திருவண்ணாமலை கோட்டத்தில் மசால்சி பணியிடம் காலியாக உள்ளதால் அப்பணியிடத்தை நிரப்பாமல் காலியாக வைக்க 

வேண்டும் . 


(ix ) செய்யார் கோட்டத்தில் மசால்சி பணியிடத்தில் பணிபுரிபவர் , அவர் பணி ஓய்வு பெறும் வரை அல்லது அப்பணியிடம் 

காலியாகும் வரை அனுமதித்து அதன் பின்னர் காலியாக வைக்க வேண்டும் . 


( x ) அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் தமிழ்நாடு அரசுப் பணிக்கான சிறப்பு விதிகளில் , விதி 4(a ) (நியமனம் ) மற்றும் அரசாணை 

( நிலை) எண் . 44 , தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத்துறை, நாள் 11 - 03 - 2015 - ஐ பின்பற்றுவதுடன் , நடைமுறையில் உள்ள 
உரிய விதிகள்/ சட்டம் / அரசாணைகளை பின்பற்றி நிரப்பிட வேண்டும் . 


( xi ) ஈப்பு ஓட்டுநர் பணியிடத்தை TEXCO நிறுவனத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் நிரப்பிட வேண்டும் . 


( Xii ) மேலே பத்தி 7(i )- ல் உள்ள பணியிடங்களை நிரப்புதல் குறித்து உரிய பணி விதியின் நடைமுறைகளை கடைபிடிக்க 

வேண்டும் . 


8 . மேலே பத்தி 7(i) - இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்கப்பட வேண்டும் : 


( அ) பணியாளர் சம்பளங்கள் 


_ வருவாய் பணியிடங்கள் 


2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - மாநிலச் செலவினங்கள் - AA உட்கோட்ட பணியாளரமைப்பு 
(1) 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2053 00 094 AA 0104 ) 


54 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec . 1 


(i) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசிக் கட்டணங்கள் ரூ.31,500/ 

( தொடரும் செலவினம் ரூ.25 ,500/ - மற்றும் தொடராச் செலவினம் ரூ .6, 000 / - ) 
( த . தொ . கு 2053 00 094 AA 0515 ) 


( iii ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ.1, 20 ,000 / 

( த . தொ . கு 2053 00 094 AA 0533 ) 


( iv ) அறைகலன்கள் ரூ . 1,50,000/ 

05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
( த . தொ . கு 2053 00 094 AA 0551 ) 


( v) 19 இயந்திரமும் சாதனமும் - 01 வாங்குதல் ரூ .1,05 , 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AA 1916 ) 


( vi) 21 மோட்டார் வண்டிகள் - 01 வாங்குதல் ரூ.6, 00, 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AA 2111 ) 


( vii ) 45 - 00 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ. 99, 000/ 

( த . தொ . கு 2053 00 094 AA 4502 ) 


( viii ) 76 கணினியும் துணைப் பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ.80, 000/ 

( த . தொ . கு 2053 00 094 AA 7616 ) 


9 . மேலே பத்தி 7(i)- இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணியாகும் (New Instrument of Services ). 
இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் 
முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணம் பெறுவதன் மூலம் மேற்கொள்ளப்படும் . இதற்கான ஆணை 
நிதி ( வ . செ . பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை மானிய கோரிக்கையில் இச்செலவினம் சேர்க்கப்பட்டு 
சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பெறும் வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு , எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து 
முன்பணம் ஒப்பளிப்பு செய்ய தேவையான விண்ணப்பத்தை எதிர்பாரா செலவு நிதி விதிகள் 1963- ன் இணைப்பிலுள்ள படிவம் அ - ன்படி 
இவ்வரசாணையின் நகலுடன் இணைத்து நிதி ( வ . செ . பொது .1) துறைக்கு நேரடியாக விண்ணப்பிக்குமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் 
வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் , இச்செலவினத்தை 2017 - 2018 துணை மதிப்பீடுகளில் 
( Supplementary Estimate) சேர்க்கும்பொருட்டு உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதி (வருவாய் / வ . செ . பொது . 1) 
துறைக்கு அனுப்புமாறு முதன்மைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


10 . இவ்வரசாணையின் இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வருவாய் கோட்டம் 
06 . 04. 2018 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 


11 . புதிய ஆரணி கோட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 7 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணைகளை செயல்படுத்திட தக்க 
நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


12 . இந்த அரசாணை நிதித்துறையின் கோ . எண் . 2338 /நிதி ( வருவாய் ) துறை/ 2018 , நாள் 17 - 01 - 2018 அலுவல் சார்பற்ற குறிப்பு 
எண் . 3016 / மை .ம . ஆபி , நாள் 17 .01 . 2018 - ன் இசைவுடன் வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 2496 (இரண்டாயிரத்து 
நானூற்று தொண்ணூற்று ஆறு) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 

இணைப்பு 
அரசாணை ( நிலை ) எண் . 128 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ( வ .நி .1(1 ) துறை, நாள் 06 - 04 - 2018 

அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மற்றும் செய்யார் 
கோட்டங்களை சீரமைத்து ஆரணியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வருவாய் கோட்டம் 2018 - ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 
06 - ஆம் நாளிலிருந்து கீழ்க்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள வட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

ஆரணி கோட்டம் 


வ . எண் . 


பரப்பளவு (ச . கி .மீ .) 

409 .22 


646 . 20 


வட்டத்தின் பெயர் 
ஆரணி 
போளூர் 
கலசபாக்கம் 
ஜமுனாமரத்தூர் 
மொத்தம் 


258 , 80 


125 . 87 


1 ,440 . 09 


May . 9 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


55 


2 . புதியதாக உருவாக்கப்படும் ஆரணி வருவாய் கோட்டத்தில் உள்ளடங்கும் வட்டங்கள் , அவ்வட்டங்களில் அடங்கும் வருவாய் 
கிராமங்கள் மீது தற்போது திருவண்ணாமலை மற்றும் செய்யார் வருவாய் கோட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி ஆரணி 
வருவாய் கோட்டாட்சியரால் 2018 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 06 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


அதுல்ய மிஸ்ரா, 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


ஆட்சி எல்லை - திருச்சிராப்பள்ளி மாவட்டம் , முசிறி வட்டத்திலுள்ள புத்தனாம்பட்டி , வெள்ளக்கல்பட்டி , அபினிமங்கலம் மற்றும் கோட்டாத்தூர் 

ஆகிய வருவாய் கிராமங்களை மீண்டும் துறையூர் வட்டத்துடன் இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டது - பிழைதிருத்தம் 
வெளியிடப்படுகிறது . 
[ அரசாணை (நிலை) எண் . 139 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை , வருவாய் நிருவாக அலகு , வ . நி .1(1) பிரிவு , 

16 ஏப்ரல் 2018 , சித்திரை 3 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049.) 
No. II (1 )/ REV/ 12 / 2018 . 

தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு எண் . 43 , நாள் 25 - 10 - 2017 பாகம் II பிரிவு 1 - ல் அறிவிக்கை எண் II( 1 )/ REV / 29/ 2017 , 
அரசாணை (நிலை) எண் . 310 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ( வ . நி . 1(1) துறை , நாள் 25 - 9 - 2017 , புரட்டாசி 9 , ஹேவிளம்பி , 
திருவள்ளுவர் ஆண்டு 2048 - க்கு கீழ்க்கண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது . 


திருத்தம் 


மேற்கண்ட அரசாணையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை [Madurai Bench of Madras High Court] என்ற வார்த்தைகள் 
எங்கெல்லாம் வருகின்றதோ அங்கெல்லாம் அவ்வார்த்தைகளுக்குப் பதிலாக “ சென்னை உயர்நீதிமன்றம் [High Court of Madras ] " 
எனவும் . எங்கெல்லாம் W . P.(MD ) No. 40156/ 2016 என்ற வார்த்தைகள் வருகின்றதோ அங்கெல்லாம் அவ்வார்த்தைகளுக்குப் பதிலாக 
" W . P .No. 40156 / 2016" எனவும் படிக்கவும் . 


அதுல்ய மிஸ்ரா, 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


